





4 


தோழி சுதமதியிடம்‌ மாதவி கோவலனுற்ற கொடுக்‌ 
துயர்‌ கூறிய நாளில்‌, அருகிருந்து கேட்ட மணிமேகலை 
போல்‌ இக்காவியக்‌ கதையைப்‌ பிறரிடம்‌ நான்‌ கேட்ட 
பொழுதெல்லாம்‌ கண்ணீர்‌ விட்டிருக்கிறேன்‌. பின்னர்‌ 
தமிழ்ப்‌ புலமைத்‌ தேர்வின்‌ பொருட்டு நான்‌ பயின்ற 
நாளில்‌ இக்காவியத்தைப்‌ படிக்கும்‌ வாய்ப்பு 1959-ம்‌ 
ஆண்டு எனக்கு ஏற்பட்டது. அதுமுதல்‌ “நெஞ்சை 
அள்ளும்‌ சிலப்பதிகாரத்தன்‌' இயல்பைப்‌ பலவாறு 
உணர்ந்து வருகிறேன்‌. 


இக்காவியக்கதை எழுதிய இளங்கோவடிகளை-- 
அவர்‌ நுண்ணிய புலமையை நாளும்‌ எண்ணுவதற்கு 
அவரது வண்ணப்படம்‌ ஒன்று வேண்டும்‌ என்ற எண்‌ 
ணம்‌ என்‌ உள்ளத்தே பிறந்தது. அதன்‌ பயனாய்‌ நூலில்‌. 
கிடைக்கும்‌ சான்றுகளைக்‌ கொண்டு ஒருவாறு கற்பனை 
செய்யப்பட்டது. அக்கற்பனை உருவத்தை வண்ணப்பட 
மாக மூன்று நிறங்களில்‌ தக்க ஓவியர்‌ ஒருவர்‌ எழுதினார்‌. 
அப்படத்தைக்‌ காலஞ்சென்ற மாண்புசால்‌ செட்டி நாட்டு 
அரசர்‌ மு. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ அவர்களைக்‌ 
கொண்டு என்‌ பிறப்பிடமாஇய கோனாபட்டில்‌ திறக்கச்‌ 
செய்து 1943-ல்‌ அடிகளுக்கு, கோநகர்‌ வாசகெளால்‌ 
சிறப்பொடு விழாவும்‌ செய்யப்பட்டது. 

இவ்வாறு அடிகளின்‌ புறப்படத்தை வரைவித்தது 
போல அவரது அ௮கப்படமாஇியு சிலப்பதிகாரத்தின்‌ பல்‌ 
வகைச்‌ சிறப்புக்களைக்‌ காட்டவேண்டும்‌ என்ற பிறிதொரு 
எண்ணமும்‌ நீண்ட நாளாகவே என்‌ உள்ளத்தில்‌ வேர்‌ 
விட்டு வந்தது. தமிழன்னையின்‌ கடைக்‌ ௧ 
லும்‌-என்‌ இனிய நண்பர்கள்‌ காட்‌ 
இப்பொழுது அது நிறைவேறகறது. 


ண்ணோகைகினா 
டிய ஆர்வத்தாலும்‌ 


3) 


மாடமதுரைக்கு கான்‌ செல்லும்பொழுதெல்லாம்‌ என்‌ 
உள்ளம்‌ 8ழ்த்திசை வாயில்‌ வழிப்புகுந்த கண்ணக-கோவ 
லனை எண்ணி ஏங்கும்‌. கணவனை இழந்த நிலையில்‌ 
கண்ணகி தனியளாய்ப்‌ பிரிந்த மேற்றிசை வாயிலைக்‌ 
கண்டு சோகமுறும்‌. இவ்வாறு இக்கதையிலே வரும்‌ 
நாடக மாந்தர்‌ உறவினராக என்னுள்‌ நிற்கின்றனர்‌. 
இத்தகைய உள்ளத்தோடும்‌ உணர்ச்சியோடும்‌ இடம்‌ 
நூலை அணுகியிருக்கிறேன்‌. இலக்கிய அழகு 
உரையாடல்‌ நுணுக்கம்‌ — நாடகப்‌ பண்பு — புனம்‌ 
துரையாற்றல்‌-— நாடக மாந்தர்‌ இயற்கை-— இவை 
களை யெல்லாம்‌ புலப்படுத்துவதன்‌ மூலம்‌ காவியக்‌ 
கவிதையின்‌ சுவையை- உரை நடையில்‌ கொண்டுவர 
முயன்றிருக்கிறேன்‌. மூலத்தைப்‌ படிக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணத்தை இவை தூண்டுமென்று நம்புகின்றேன்‌. 
சிலப்பதிகாரத்தின்‌ சிறந்த நிகழ்ச்சிகள்‌ எல்லாம்‌ கதைத்‌ 
தொடர்பு விடாமல்‌ காட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தின்‌ 
ஒரே ஆதி காவியமான இந்நாலை ஒவ்வொருவரும்‌ பண்‌ 
பாடு அறியப்‌ படிக்கவேண்டும்‌-பயனுறவேண்டும்‌ என்ற 
என்‌ எண்ணம்‌ இதன்‌ மூலம்‌ நிறைவேறு மென்று எண்‌ 
ABC Mer. 


இந்நூலை என்‌ அருமை அலாமேல்‌ அன்னையாரின்‌ 
பொன்னடிகளுக்கு உரிமையாக்கி இருக்கிறேன்‌. பெண்‌ 
ணின்‌ பெருமை பேசும்‌ இந்நூலை அன்னையார்க்கு உரிமை 
யாக்குவதிலுள்ள தொடர்பை உவப்புடன்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


கோனாபட்டு 
12—4—1958 விசு. திருநாவுக்கரசு. 

















குடிமக்களில்‌ ஒருத்தியாகிய கண்ணகியே கதை முழுதும்‌ 
நீக்கமற நின்று நிலவுகிருள்‌. 8 
இந்நூல்‌ விரிக்கும்‌ மூன்று காண்டங்களும்‌ மூன்று 
சுவைகளைப்‌ புலப்படுத்துன்‌ றன. பூம்புகார்‌ நிகழ்ச்சிகள்‌ 
இன்பமாய்‌, மதுரை நிகழ்ச்சிகள்‌ துன்பமாய்‌, வஞ்சி 
நிகழ்ச்சிகள்‌ வீரமாய்‌ முடிகின்றன. மாதவியின்‌ இன்பக்‌ 
களிப்பு, கோவலனின்‌ சோக முடிவு, கண்ணகியின்‌ 
கற்பிலே உதயமாகும்‌ வீரவாழ்வு--பவளமாலையின்‌ ஊடே 
செல்லும்‌ பொற்சரடுபோல கதை இடையே நுட்பமாய்‌ 
ஊடுருவிச்‌ செல்லக்‌ காணுகிறோம்‌. கண்ணகி வாழ்வில்‌ 
சோ கமுண்டு. நிரம்ப வீரமுண்டு. இன்பம்‌--அவள்‌ அறிந்‌ 
Son Gor r இல்லையோ என்று ஓயம்கொள்ளுமாறு 
மறைந்து விட்டது. மாதவி காதலில்‌ மயங்கய கோவ 
லன க்‌ கண்ணகி வனப்பு கவர்ந்ததில்லையே/ கோவலனை 
மகிழ்விக்கின்‌ ற அளவிற்குக்‌ கண்ணகியிடம்‌ தஇறமில்லை 
என்பது உண்மைதான்‌. அதற்குக்‌ காரணம்‌ பருவதம்‌ 
ஏற்பட்ட மிகச்‌ சிறிய அனுபவருமேயர கூன்‌: கண்ணகிக்கு 
மணம்‌ முடிக்கும்‌ நாளில்‌ வயது--பன்னிரண்டு. கோவல 
னுக்கு வயதோ பதினாறு. ஆண்மையாலும்‌ அறிய கலை 
யுணர்வாலும்‌ ஆண்டிற்கு மேற்பட்ட அநுபவம்‌ கோவல 
னுக்கு இருந்தே வந்தது. இதற்கொப்பான பண்புகள்‌ 
கண்ணகியிட மிருந்த தில்லை என்பது புலப்படும்‌. இருவர து 
தாயும்‌ தந்தையும்‌ மணக்கோலம்‌ காணவே விரும்பினர்‌. 
இச்செய்தியை அடிகள்‌: “இருபெருங்குரவரும்‌ ஒரு பெரு 
நாளான்‌, மணவணி காண மகிழ்ந்தனர்‌” எனக்‌ கூறுவா 
ராயினர்‌. இவைகளிலிருந்து கதைவிரிக்த அமைப்பை 
ஆராய்ந்தால்‌ பேருண்மை ஓன்று புலப்படும்‌. கணவன்‌. 
அன்பைத்‌ தொடக்கத்தில்‌ பெறமுடியாதுபோன 
கண்ணகியின்‌ உள்ளத்தில்‌--காலப்போக்கில்‌ வளர்ந்து 
உருவாகி வந்த பெண்மை அறமும்‌, பொறுமை உணர்வும்‌, 


12 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 





வருங்‌ காலத்தில்‌ அவள்‌ செய்யவிருக்கும்‌ புரட்சிக்கு உரம்‌: 
தந்து வளர்த்தன என்று உணரலாம்‌. கோவலன்‌ முடிவு — 
கேட்ட கண்ணகி உயிர்‌ எனத்‌ தான்‌ இதுவரை நினைத்து 
we ஒன்றை — இழந்த நிலையில்‌ பிறந்த கோபமும்‌ 
1 இணைந்து வளர்ந்த ஏக்கமும்‌ கொண்ட வடிவினளாய்‌ 
| னைந்து வர்க்‌ அறாத துன்பத்திலும்‌ — அடங்காத. 
சனத்திலும்‌ எழுந்த OHSS, நீறுபூத்த நெருப்பாய்‌ வஞ்சி 
மலை நாட்டில்‌ அடங்கி விடுகிறது. 


இனி இவைகளை ஆராய்வதன்மூலம்‌ ரசனை குன்றாது. 
அமையும்‌ பகுதிகளைக்‌ காண்போம்‌. 


காவியக்‌ கதை அமைப்பிலே வரும்‌ நாடக மாந்தருள்‌ 
தலைவனும்‌---தலைவியுமே சிறந்தோராவர்‌. கோவலன்‌ கதை. 
முழுதும்‌ தொடர்ந்து வருவதாய்ச்‌ சொல்வதற்கில்லை, 
ஆனால்‌ கோவலன்‌ நிழல்‌ கண்ணகியைத்‌ தொடர்ந்தே. 
கதை முழுதும்‌ பரவுகிறது. கதையின்‌ முற்பகுதி: 
யில்‌ பெரும்பகுதியைக கண்ணகி மாதவிக்கு வழங்க, 
அவர்களது இன்பக்‌ களிப்பிலே தானொரு ஏக்கமான 
பாத்திரமாய்த்‌ தனியளாய்‌ நிற்கவே காணுகிறோம்‌. இந்‌ 
நிலையில்‌ வளர்ந்து விரிந்தோடும்‌ கதையிலே கண்ண 
முதன்மை முழுதும்பெற்ற Gas சித்திரமாக நிலவு 
கிறாள்‌. 


காவியத்‌ தலைவியாகிய கண்ணகியை முதன்‌ முதலாக 
அசிரியர்‌ எவ்வாறு அறிமுகப்படுத்‌ துகிறார்‌? இனிக்‌ காண்‌ 
போம்‌. 


தலையிலிருந்து தொடங்கி கால்வரை வருணிப்ப 
துண்டு. அதைக்‌ *கேசாதிபாதம்‌” என்பர்‌. அவ்வாறே... 
காலிலிருந்து தொடங்கி, தலைவரை வருணிப்பதைப்‌: | 
“பாதாதிகேசம்‌' என்று கூறும்‌ மரபொன்று உண்டு... 


அறிமுகம்‌ “Ws 





இவைபற்றிய விரிவுகள்‌ * இலக்கண விளக்கத்துள்‌' கூறப்‌ 
பட்டுள்ளன. இந்நெறிவழிப்‌ புகுந்து அங்கே, காவியத்‌ 
தலைவியையோ தலைவனையோ அறிமுகப்‌ படுத்தும்போது, 
அசிரியர்‌ Aor பண்பிழந்து போவது முண்டு. பலர்‌ மனம்‌ 
போனபோக்கில்‌ கற்பனைத்திறன்‌ எல்லை காட்டும்‌ வரை 
யில்‌, எத்தனை எத்தனையோ பாடல்களை எழுதிக்‌ குவித்‌ 
இருக்கிறார்கள்‌. கம்பரும்‌-பிறகவிஞரும்‌ இதில்‌ சளைத்த 
தில்லை. (கம்பன்‌ கிஷ்‌. காண்டம்‌ = நாட விட்ட படலம்‌ - 
செய்யுள்‌ 33 முதல்‌ 66 முடிய). ஆனால்‌ இளங்கோவடி 
கள்‌ தம்‌ காவியத்‌ தலைவியாகிய கண்ணகியை முதன்‌ முத 
லாய்‌ அறிமுகப்படுத்துவதைப்‌ பாருங்கள்‌: 


மாகவாணிகர்‌ வண்கை மாநாய்கன்‌ குலக்கொம்பர்‌ 
ஈகைவான்‌ கொழடியன்னாள்‌ ஈராருண்டக வையாள்‌ 
அவளுந்தான்‌, 

போதிலார்‌ திருவினாள்‌ புகமுடை வடிவென்றும்‌ 

தீதிலா வடமீனின்‌ திறமிவள்‌ திறமென்றும்‌ 

மாதரார்‌ தொழுதேத்த வயங்கிய பெரிங்குண த்துக்‌ 
காதலாள்‌ பெயர்மன்னும்‌ கண்ணகியென்பாள்‌ மன்னோ. 


கண்ணகியின்‌ தந்‌ைத பெயர்‌ அவன்‌ இயல்பொடு 
இணைந்து வருகிறது. மேகம்போல அள்ளி வழங்குகின்‌ ற 
கை வாணிகர்‌ வண்கை” என்ற ஆற்றல்‌ வாய்ந்து இச 
சொற்களால்‌, ஈம்‌ கண்ணெதிரே கண்ணகியின்‌ தந்தை 
கொண்டுவரப்‌ படுகின்றான்‌. அவன்‌ வழிவந்த குலக்கொடி 
யாகிய கண்ணகி தோற்றத்தால்‌ பொற்கொடியாகிறாள்‌ . 
அவள்‌ மணப்பருவ மடைந்து விட்டாள்‌. கணவனொரு 
வனது கைப்பிடித்து வாழவேண்டிய வயது வந்தவள்‌ என்‌ 
பதை இளங்கோ “கொம்பர்‌” என்ற சொல்லின்‌ முகமாகப்‌ 
புலப்படுத்தக்‌ காணுகிறோம்‌. படர்‌ பருவம்‌ வந்த AS 














24 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


உடல்‌ நலிந்து போகிறான்‌. அவனைக்கண்ட தோழனுக்கு, 
அவன்‌ நிலையொன்‌ றும்‌ புரிவதாயில்லை. 


தலைவன்‌ தன்னைவிட்டுச்‌ சில நாளாய்த்‌ தனியே 
செல்லுவதிலும்‌, செல்லுமுன்‌ இருந்த மலர்முகம்‌ சென்று 
வந்தபின்‌ மாறிப்போவதையும்‌, குறிப்பாய்கீ கவனித்து 
வந்திருக்கிறான்‌. இதற்கெல்லாம்‌ காரணம்‌ என்ன? 
என்று எண்ணி, ஒருநாள்‌ தலைவனிடமே, இதுபற்றி 
வீனவுகிறான்‌. தலைவன்‌ அதற்கு மறுமொழியாகச்‌ 
சொல்லுகிறான்‌ : நானடைந்த துன்பம்‌ என்ன ? துன்பத்‌ 
திற்குக்‌ காரணமானவர்‌ யார்‌? என்றெல்லாம்‌ வினவுகிருய்‌. 
இனியும்‌ நான்‌ அதை மறைப்பதில்‌ பயனில்லை. கேள்‌: 
கடற்பெண்‌, தான்‌ பெற்றெடுத்த, வெண்மையான சங்கு 
களை அலையாயெ தன்‌ கைகளால்‌ கொண்டுவந்து குவிப்‌ 
பாள்‌. அக்கரையருகே, என்‌ உள்ளம்‌ கவர்ந்த அவள்‌ 
(தலைவி) உலாவிவருவாள்‌. மெல்லிய அண்‌ மணல்‌ 
பரப்பிலே, அவள்‌ பாதச்‌ சிலம்புபாட, கடந துவருவாள்‌. . 
மணம்‌ நிறைந்த மலர்ச்சோலையிலே, மயிலெனச்‌ சாயல்‌ 


காட்டி. மறைவாள்‌. கடற்கரையிலே, மணல்‌ பரப்பிலே, 
சோலைதனிலே, அவள்‌ நிழல்‌ போல்‌ என்‌ உள்ளம்‌ 
அவளை த தொடர்ந்தே சுற்றி வருகிறது. 


திரைவிரி தருதுறையே, திருமணல்‌ விரியிடமே 
விரைவிரி நறுமலரே, மிடைதரு பொழிலிடமே 
மருவிரி புரிகுமலே, மதிபுரை திருமுகமே 

இருகயல்‌ இணைவிழியே, Quid செய்தவையே 


கடற்கரையும்‌, மணல்‌ பரப்பும்‌ காண்பதற்கு, இனிய 
காட்சியுடையனவே. என்றாலும்‌, அந்த இடங்களில்‌ 
எல்லாம்‌ அவளை, அவன்‌ காணவிலலையானால்‌, அவை 
அனைத்தும்‌ அவனுக்குச்‌ சூயனிமாய்த்‌ தோன்றி 



























































காவலன்‌ போலும்‌ கோவலன்‌ 45 





பேறெனவே சொல்ல வேண்டும்‌. சிலம்புதவிர, எனைய 
செல்வமெல்லாம்‌ போய்விட்டதை, ஆூரியர்‌ நுணுக்க 
_ மாய்ப்‌ புலப்படுத்துகிறார்‌. 

இந்தச்‌ சம்பவம்‌, கோவலனை மேலும்‌ புத்துணாவு 
கொள்ளக்‌ தூண்டுகிறது. தன்‌ நிலையை, அவன இப்‌ 
பொழுது நன்கு அறிந்துகொண்டான்‌. கண்ணகியை 
நோக, “இச்கலைம்பை முதலாகக்‌ கொண்டு, இழந்த 
பொருளை எல்லாம்‌ ஈட்டுவேன்‌. அதற்குத்‌ தகுதிவாய்கீத 
நகர்‌ மதுரையேயாகும்‌. என்னுடன்‌ நீயும்‌ வருக! எழுக! 
பொழுது புலர்வதற்குமுன்‌ நாம்‌ செல்லுவோம்‌ என்று 
கூறினான்‌. 

சேயிழை, கேளிச்‌ 

சிலம்பு முதலாகச்‌ சென்ற கலனொடு 

உலந்தபொருள்‌ ஈட்டுத லுற்றேன்‌ மலர்ந்தசீர்‌ 

மாடமதுரை அகத்துச்‌ சென்றுஎன்‌ னோடிங்கு 

ஏடலர்‌ கோதாய்‌ எழுக, 
கோவலனிடம்‌ எல்லையற்ற செல்வமிருந்தது. இன்று 
இருப்பதெல்லாம்‌ “ஊக்கம்‌” ஒன்றுதான்‌. இதை ஆராய 
வேண்டும்‌. செல்வத்தை ஈட்டுவதற்கு அடிப்படை — 
ஊக்கந்தான்‌. செல்வத்தை இழந்த நிலையில்‌ எஞ்சி நிற்‌ 
பது, சோர்வு. அதன்‌ முடிவு, தோல்வி. இந்தச்‌ சோர்வும்‌, 
தோல்வி மனமும்‌, ஒரு சிறிதும்‌ கோவலனிடமில்லை. 
மாறாக, சிலம்பை முதலாகக்‌ கொண்டு, இழந்த பொருளை 
ஈட்டுவேன்‌ என்ற ஊக்கத்தின்‌ உச்சியில்‌, அவன்‌ உள்ளம்‌ 
நிற்கிறது. “அக்கம்‌ அதர்‌ வினாய்ச்‌ செல்லும்‌, அசைவிலா 
ஊக்கம்‌ உடையானுமை' என்பது குறள்‌. துன்பஙகண்டு 
தளராத, ஊக்கமுடையவனிடம்‌, செல்வமானது, தானே 
வழி விசாரித்துக்கொண்டு சென்றடையும்‌ என்கிறார்‌ குற 
ளாசிரியர்‌. செல்வத்தை இழந்துவிட்டாலும்‌ ஊக்கமிரும்‌ 

















52 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 





“தலை பணிந்து போ” எனக்‌ கட்டளையிடுவதுபோல்‌ காட்சி 
தீரும்‌. 


உதிர்பூஞ்‌ செம்மலின்‌ ஒதுங்கினர்‌ கழிவோர்‌ 
முதிர்தேம்‌ பழம்பகை முட்டினும்‌ முட்டும்‌ 


இத்தகைய பலாப்‌ பழங்களுக்கு, அஞ்சி விலகினால்‌ இவை 
களின்‌ இனமான பலாவிதைகள்‌ எங்கும்‌ பரவி பாத்தி 
பாத்தியாய்‌, விதைக்கப்பட்டுள்ள மஞ்சளுடன்‌ விரவி, 
காலை உறுத்தி வருத்தும்‌. நம்‌ முடியை (தலையை) முட்டு 
கின்ற பலாப்பழங்களையும்‌,ஈம்‌ அடியை வருத்துகன்‌ ற பலா 
விதைகளையும்‌ பார்த்தால்‌ இயற்கை அன்னை, நம்மைத்‌ 
தண்டிககத்தக்‌ இத்தகைய அதிகாரங்களை, இவைகளுக்கு 
வழங்கி இருப்பதாகவே தோன்றுகிறது. 


Qos 2053, வயல்‌ வழியே செல்லலாம்‌ என்‌ 
(GT, பூமணக்கின்ற பொய்கையிலே, நீர்நாய்‌ கவ்விய 
வாளைமீன்கள்‌, துள்ளிக்‌ குறுக்கே பாய்வதைக்‌ கண்டு, 
கண்ணகி அஞ்சுவாள்‌. 


வயலுழைப்‌ படர்குவம்‌ எனினே ஆங்குப்‌ 
Yorn இலஞ்சிப்‌ பொருகயல்‌ ஓட்டி 
நீர்நாய்‌ கெளவிய நெடும்புற வாளை 
மலங்குமிளிர்‌ செறுவின்‌ வீலங்கப்‌ பாயின்‌ 


கலங்கலும்‌ உண்டுஇக்‌ காரிகை 


எனவே, கரும்பு பயிர்‌ செய்த தோட்டத்தே நாம்‌ போக 
லாம்‌. ஆனால்‌, கரும்பிலே கட்டிய தேன்‌ கூடுகள்‌ ADS 
தால்‌, கசிந்துவரும்‌ தேன்‌ துளிகள்‌ கலந்த நீரைக்‌ கண்ண 
அடங்காத நீர்‌ வேட்கையால்‌, அறிவு சோர்ந்து, குடங்‌ 
கையால்‌ மொண்டு குடிக்கவுங்‌ கூடும்‌. ஊனைப்போலவே ' 
நீக்கவேண்டிய ஒன்று தேன்‌ என்று கூறுறொர்‌. 



































































































































96 | சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


கொண்டிருக்கிறான்‌. வழிவந்த கோவலன்‌ தன்‌ உள்ளத்‌ 
திலே, பாண்டியனிடம்‌ வரிசை பெற்ற பொற்கொல்லன்‌ 
இவனாகுமெனக்‌ கருதினான்‌. “காவலன்‌ தேவிக்கு, ஆவ 
தோர்‌ காற்கணி, நீ விலை இடுதற்கு ஆதியோ என '-— அவ 
னருகு சென்று “அரசனது பெருந்தேவி அணியத்‌ தகுதி 
யான காற்சிலம்பு ஒன்று உளது. அதை உன்னால்‌ in 
பிட இயலுமா?' என்று கேட்கிறான்‌. 


இவ்வினாவுக்கு விடைதருகன்ற பொற்கொலல 
னுடைய சொற்‌ சாதுரியத்தைப்‌ பாருங்கள்‌! அடியேன்‌ 
மகளிரது காலணியை, விலைமதித்தற்கு அறியேன்‌. என்‌ 
முலும்‌ வேந்தர்‌ முடிமுதலிய அணிகளை ஆக்குபவனாவேன. 


அடியேன்‌ அ௮றியே னாயினும்‌ வேந்தர்‌ 
முடிமுதற்‌ கலங்கள்‌ சமைப்பேன்‌ யானென 


கூற்றத்‌ தூதன்‌ கைதொழுது ஏத்த 


கைகுவித்துப்‌ பணிவு காட்டுகிறான்‌. மாயமானாக மாரீசன்‌ 
வடிவமெடுத்தது போல, எமதூதன்‌ வஞ்சகப்‌ பொற்‌ 
கொல்லன்‌ வடிவிலே, கோவலன்‌ உயிரைக்‌ கொண்டு 
போகவந்ததாகக்‌ கவி ஏஎண்ணவைக்றொர்‌. ஆனால்‌ கோவ 
லனோ, கும்பிடப்போன தெய்வம்‌ தம்மிடம்‌ வந்ததாய்‌ 
எண்ணுகிறான்‌. “அரசமாதேவி அணியத்தக்க சிலம்பை 
6 மதிப்பிட வல்லையோ' என வினவுறொன்‌. இவ்வினா 
விலே சிலம்பின்‌ உயர்வில்‌, பெருவிலையில்‌, கோவலன்‌ 
கொண்டுள்ள எண்ணத்தின்‌ அளவுக்கு, ஆசிரியர்‌ நம்‌ 
உள்ளத்திலும்‌ உணர்வு தூண்டி வைக்‌இருர்‌. இது வியப்‌ 
பல்ல. சிலம்பு என்பது காலில்‌ அணியுமொரு சாதாரண 
மான ஆபரணமாகும்‌. அது அரசமாதேவி அணியத்‌ தக்க 
தாய்‌, விலை கொடுத்து வாங்க வல்லதாய்‌ இருக்கிறது 
என்றால, கண்ணகியின்‌ மற்றை அணிகலங்கள்‌ நம்‌ மதிப்‌ 
பிற்குள்‌ அகப்படாத வியப்பிற்கு உமத ன 








98 .. சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


பொற்கொல்லன்‌. கோவலனை நோக்கி, “இச்‌ இலம்‌ 


பின தகுதியைப்‌ பார்த்தால்‌, அரசமாதேவியே அணி: 
யத்தககதா யுள்ளது. எனவே அரசரிடம்‌ சென்று யான்‌ 
திரும்பி வருமளவும்‌ எனது இச்சிறு குடிலின்‌, அருகே 
இருங்கள்‌ என்று கூறிச்‌ செல்லுகறான்‌. செல்லும்‌ Ue 
சகப்‌ பொற்கொல்லன்‌ தன்‌ சிந்தையிலே இவ்வாறு எண்‌ 
ணுகிறான்‌. 


கரந்துயான்‌ கொண்ட காலணி ஈங்குப்‌ 
பரந்து வெளிப்படா முன்னம்‌ மன்னற்குப்‌ 
புலம்பெயர்‌ புதுவனில்‌ போக்குவன்‌ யான்‌ 


பாண்டி மாதேவியின்‌ சிலம்பு — நான்‌ வஞ்சனையால்‌: 
கவர்ந்து கொண்ட அச்சிலம்பு என்னிடமே உள்ளது 
என்பது வெளிப்படு முன்பே ஊருக்குப்‌ புதிய,. 
வேற்று நாட்டவனாகிய இவன்‌ மூலமாய்‌ என்‌ 
கள்ளச்செயலை மறைப்பேன்‌ என்று துணிந்த, உள்ளமும்‌ 
கள்ளமுமாய்‌ அரண்மனையினுள்ளே புகுந்தான்‌. 


இங்கே, பொற்கொல்லனது துணிச்சலைக்கண்டு நாம்‌: 
வியக்க வேண்டியதில்லை. முடிபுனைந்து கோலோச்சும்‌. 
பாண்டியனின்‌ சிலம்பையே, காரண மகப்படா முன்ன 
மேயே, கவர்ந்துகொள்ள நினை த்த துணிவிலே, ஆயிரத்தில்‌ 
ஒன்றாகுமா கோவலன்‌ மீது சுமத்த எண்ணிய பழி? 
நினை தீதுப்பாருங்கள்‌. 


யாரையும்‌ எப்படியும்‌ ஏமாற்றி விடலாம்‌ என்‌ ம: 
துணிவிலே வளர்ந்த இவன்‌, ஒரு நயவஞ்சகத்‌ துரோகி 
யாகவே இக்காவியக்‌ கதையிவே, உலாவுகிறான்‌. துரோக 
என்று சொல்வதைப்‌ பார்க்கிலும்‌ பசு 


த்தோல்‌ போர்த்த. 
புலி என்று சொல்வதே பொருந்தும்‌. | 


விதி வகுத்த வழி : 99 

கான்‌ வஞ்சகமாய்க்‌ கவர்ந்த பாண்டியனது சிலம்பை, 
மறைத்துவிட அவன்‌ முன்னிலையிலேயே, மாய்மாலம்‌ செய்‌ 
யத்‌ திட்டமிடுகிறான்‌. முடிவிலே, தான வெட்டிய குழி 
யிலே விழுந்து மடிகிறான்‌. பாண்டியனையும்‌ விழப்‌ பண்‌ 
ணுகிறான்‌. பாண்டிய நாட்டின்‌ தலைககரையே UE 
திற்கு உள்ளாக்கி, பாண்டிய மரபுக்கே மாறாத பழியை 
உண்டாக்கி விடுறொன. இத்தகைய வஞ்சகத்தின்‌ வடி 
வமான பொற்கொல்லன்‌, அரண்மனையினுள்ளே வந்து 
கொண்டிருக்கிறான்‌. 


அப்பொழுது, அத்தாணி மண்டபத்திலே, அரசன்‌ 
முன்னிலையிலே, நாடகமகளிர்‌ ஆடலும்‌ பாடலும்‌ dr 
தினர்‌. அக்கலையிலே, அரசன்‌ ஆர்வமாய்த்‌ தன்னை மறக 
தான்‌. அவனது ஈடுபாடு, அரசமாதேவிககு ஐயத்தை 
வளர்த்துவிட்டது. மன்னவன்‌ உள்ளம்‌ இம்மகளிர்‌ வசப்‌: 
பட்டது என எண்ணினாள்‌. தலைநோக்காடு என்று 
காரணம்‌ சொல்லி, அரசனை விட்டு மெல்ல அந்தப்புரத்‌ . 
திற்கு நகர்ந்தாள்‌. காவலன்‌ உள்ளத்திலே காமக்கனல்‌ 
எழுந்தது. அவ்வெழுச்சியில்‌, அருகிலிருந்த அமைச்ச 
ரையும்‌ அறிவால்‌ சிறந்த சான்றோர்களையும்‌ மறந்தான்‌; 
எழுந்தான்‌. அந்தப்புரம்‌ நாடி அதிவேகமாய்‌ ab gsr oor 
டிருக்கிறான்‌. 


இதுதான்‌ தக்க சமயம்‌ என எண்ணிய வஞ்சகப்‌ 
பொற்கொல்லன்‌ வணங்கினான்‌. நிலத்திலே விழுந்து 
எழுந்தான்‌. மீண்டும்‌ கைகுவித்து வணங்கினான்‌. அரசே! 
கன்னக்கோலும்‌ கவைக்கோலுமில்லாமல்‌, மந்திரத்தின்‌ 
துணையாலே, வாயில்‌ காப்போரை மயக்கிச்‌ ANDY கவர்ந்த 
கள்வன்‌, என்‌ Am குடிலிலே இருக்கிறான்‌ எனறு 


























112 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


SS 


“கணவனை வஞ்சகப்படுத்திய செயலொன்று நிகழ்ந்‌ 
துள்ளது என்பதே அவள்‌ முடிவாகக்‌ கொண்ட எண்ண 
மாகிறது. வஞ்சகமாய்க்‌ கணவன்‌ கொலைப்பட்ட செய்‌ 
தியை, அறியுமுன்பேயே வஞ்சனை நிகழ்ந்துள்ளது எனக 
கண்ணகியின்‌ நுண்ணறிவுக்குப்‌ பட்டகைக கவி நன்கு 
காட்டுகிறோர்‌. 


இப்பாடல்களிலுள்ள சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
கண்ணகியின்‌ கலங்கிய உள்ளத்திற்கு, ஒரு உருவம்‌ 
கொடுத்து, அதைக்‌ கண்ணெதிரே காட்டி நம்‌ கண்ணி 
லும்‌ நீரைப்‌ பெருக்கி விடுகின்றன. இத்தகைய ஒரு சூழ்‌ 
நிலையில்‌, கோவலன்‌ கொல்ப்பட்ட செய்தியை, ஒருவாறு 
கூறுவதில்‌ ஐயைக்குச்‌ சிரம மில்லாமல்‌ போய்விடுகிறது. 
கண்ணகியை கோககி, ‘உன கலக்கம்‌ உண்மையான து 
தான. ஐயோ? என்று கை நெறித்தாள்‌. “பாண்டியன்‌ 
அரண்மனையிலே சிலம்பு திருடிய கள்வனென்று கோவ 
லனை க காவலர்‌ கொலை செய்யக்‌ கருதினர்‌” என்று நடு 
நடுங்கிக்‌ கூறினாள்‌. “கொலை செய்தனர்‌” என்று கூறினால்‌ . 
கண்ணகி கேட்டவுடனேயே, தன்‌ உயிரை விட்டுவிடக்‌ 
கூடுமோ என எண்ணிய ஐயை-இதமாய்கீ “கொலை குறித்‌ 
தனர்‌” எனக குறிப்பாய்க்‌ கூறுகிறாள்‌. 


அரைசுறை கோயில்‌. அணியார்‌ நெழெம்‌ 
கரையாமல்‌ வாங்கிய கள்வனாம்‌ என்றே 
கரையாமல்‌ வாங்கிய கள்வனாம்‌ என்றே 


குறைகழல்‌ மாக்கள்‌ கொலை குறித்தனரே 


என்று கூறுவதிலே, கொலையாளர்களை மனித உணர்வு 
இழந்துபோன மிருகங்கள்‌ என்ற கருத திலே “மாக்கள்‌” 
என இகமுகிறாள்‌. இங்ஙனம்‌ கூறியவுடனேயே கண்ணஃ, 














118 . சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


நிகழ்ச்சிகளும்‌ ஒருங்கு திரண்ட இலக்கியமாய்‌ இங்கு 
-உருவாகியிருப்பதை உணரலாம்‌. “தேய்க்கும்‌” என இக 
குறளின்‌ இறுதியிலுள்ள சொல்லின ஆற்றலை, மதுரை 
நகரின்‌ சோக மயமான அழிவிலே நாம்‌ காணுகிறோமல்‌ 
லவா? இதுவல்லவோ இலக்கணம்‌! இதுவல்லவோ 
இலககியம்‌/ 


ஏந்திய சிலம்பும்‌, அதன்மீது இந்திய கண்ணீரும்‌, 
படர்ந்த சோகமும்‌, விரிந்த கூந்தலும்‌ பொருந்திய 
கண்ணகியைக்‌ கண்ட இன்னும்‌ இலர்‌, “புதிய பெரும்‌ 
'தெய்வமோ, யாது நிகமுமோ' என நடுங்கினர்‌. வேறு 
பலர்‌, கலங்கிப்‌ புலம்பிக்‌ கண்ணீர்‌ பெருக்கிவரும்‌ இவள்‌, 
“யாதானும்‌ ஒரு தெய்வம்‌ வரப்பெற்றவளோ, மேல்‌ 
விளைவதுதான்‌ யாதோ” என அறியமாட்டாது, அஞ்சி 
நடுங்கனெர்‌. இத்தகைய தோற்றத்தோடு வந்த கண்ணகி 
DUE கோவலன்‌ கொலைப்பட்ட இடத்தைக்‌ கூட்டிப்‌ 
போய்க்‌ காட்டினர்‌ மதுரை மக்கள்‌. பிரியா விடை 
பெற்று வந்த காதலனை — கோவலனைக்‌ கண்டாள்‌ 
கண்ண. இல்லை! கரைகாணாத்‌ துன்பத்தையே காணு 
கிறாள்‌! 


/ 
“ஆயர்‌ மனையிலே, காலை நேரத்திலே, கணவன்‌ மார்‌ 

பீலே கிடந்த மாலையைத்‌ தன்‌ கூந்தலிலே குடிக்கொண்ட 
கண்ணகி, அதே கணவனது மார்பு மதுரை நகரிலே, 
மாலைப்பொழுதிலே, இரத்தப்‌ பெருக்கலே தோய்ந்து 
கடக்கக்‌ காணுகிறாள்‌! அந்தோ! எத்தகைய சோகம்‌/ 
எடுத்து மார்போடு வைத்து மயங்குகிறாள்‌. 

கண்பொழி புனல்சோரும்‌ கடுவினை உடையேன்முன்‌ 

புண்பழி குருதியராய்ப்‌ பொடியாடிக்‌ கிடப்பதோ 


காதலியின்‌ கண்ணிலிருந்து வழிந்துவரும்‌, கண்ணீரைக்‌ 








120 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 





பற்றிக்கொள்ளுகிறாள்‌. ஓடத்தகக கால்களைத்‌ தடைப்‌: 
படுத்தி விட்டால்‌ தன்னைவிட்டு முன்போல பிரியமாட 
டான்‌ என, அறிவு மயங்கிப்போய்‌ இவ்வாறு செய்கிறாள்‌. 
அமரருள்ளே, அவனொருவனாகிவிட்ட காரணத்தால்‌ :நீ 
இருக்க, நான்‌ செல்லுகிறேன்‌' என்று கோவலன்‌ 
மறைந்து விடுகிறான்‌. | 


பழுதொழிந்து எழுந்திருந்தான்‌ பல்லமரர்‌ குழாத்துள்ளான்‌ 
எழுதுஎழில்‌ மலருண்கண்‌ இருந்தைக்க எனப்போனான்‌ 


என்று கவிபேசக்‌ காணுகிறோம்‌. ஒரு குற்றமும்‌ அறியாத. 
கோவலன்‌ கொலைப்பட்டதும்‌, வழிவழிப்‌ பெரும்பழிக்கு 
அவன்‌ பெயர்‌ ஆளாவதும்‌, ஆகிய நிலைகளிலிருந்து அவனை 
மீட்டாக வேண்டும்‌. இந்த எண்ணம்‌ கவியின்‌ உள்ளத்‌. 
திலே வேர்விட்டு நிற்கிறது. எனவே பழியிலும்‌, அது 
காரணமான கொலையிலும்‌ கோவலன்‌ வாழ்வைக்கொண்டு 
போய்‌ முடிக்காமல்‌, 'பழுதொழிந்து எழுந்திருந்தான்‌' : 
என்று கூறுமுகமாக, பழிபாவமறியாத அவனது பழைய 
வடிவோடு காட்டி, “பலலமரர்‌ குழாத்துள்ளான்‌' என 


நிகழ்ச்சி முடியக்‌ காணுகிறோம்‌. 


கணவன்‌ மறைந்த நிலையிலே கண்ணகு “இது 
மாயமோ, மருட்டுகின்ற தெய்வமோ, மற்டுறதுவோ” 
என்று குழப்பமடைந்து போகிறாள்‌. அவன்‌ வடிவு 
கண்டது-இவ்வாறு தோன்றுமானால்‌ “நீ இருக்க நான்‌ 
போகிறேன்‌ என்று சொன்னானே? அச்சொல்‌ என்ன 
ஆவது? என்று குழம்பிய நிலையில்‌ அவ்வாறு கூறியதும்‌. 
பொய்யோ எனப்‌ புலம்புகிறாள்‌. “சினம்‌ தணிந்தாலன்‌ நி 
என்‌ செல்வனைக காணமாட்டேன்‌: என்று பேசுகிறாள்‌. 


மாயங்கொல்‌ மற்றென்கொல்மருட்டியதோர்‌ தெய்வங்கொல்‌: 
போயங்குத்‌ தேடுவேன்‌ பொருளுரையோ இதுவன்று 











128 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 





கணவனை இழந்த கண்ணகிக்குத்‌ தான்‌ ஆறுதல்‌ எதுவும்‌ 
சொல்லமுடியாத நிலையை எண்ணினாள்‌. “கணவனை (Op 
கோர்க்குக்‌ காட்டுவதில்லென, இணையடி தொழுது வீழ்க 
தனள்‌' என ஓரே பரபரப்பும்‌ சோகமுமாய்‌ இந்நிகழ்ச்சி 
கள்‌ முடிகின்றன. 


பெற்ற தாயை இழந்த ஒருவருக்கு சிற்றன்னையைக்‌ 
காட்டித்‌ துன்பத்தை ஆற்றுவிக்கலாம்‌. அவ்வாறே 
தந்தையை, தனயனை, அண்ணனை இழந்தவர்களுக்கு 
அடுத்துள்ள மற்றவர்களைக்‌ காட்டி ஆறுதல்‌ கூறலாம்‌. 
கணவனை இழந்துவிட்ட மனைவிக்கு யாரைக்‌ காட்டி ஆறு 
தல்‌ கூறுவது? அந்த இடத்தில்‌ கணவனைத்தவிர வேறொரு 
வரை வைத்துக்‌ கூற முடி வதில்லையல்லவா? அரசமாதேவி 
யின்‌ எண்ணத்திலே பிறந்து, அவள்‌ வாழ்வின்‌ இறுதி 
வார்த்தையாய்‌ வெளிவந்தன இவை. பாண்டியன்‌ உயிரைத்‌ 
தேடிச்‌ செல்பவள்‌ போல--பாண்டிமாதேவியம்‌ உயிர்‌ 
விட்டாள்‌. 

அரண்மனையை விட்டகன்றாள்‌ கண்ண. தெருவிலே 
வந்ீதுகொண்டிருக்கிறாள்‌. சுரந்த கண்ணீர்‌ வழிந்து வரு 
கிறது. அடர்ந்த கூந்தல்‌ விரிந்து கிடக்கிறது. எஞ்சிய 
சிலம்பை ஏந்தி வருகிறாள்‌. இந்நிலையில்‌ கண்ட பாண்டி 
யன்‌ உயிர்‌ இழந்த உடலானான்‌. இதை நாம்‌ காண Gore 
SCS என மதுரை மக்கள்‌ மனம்‌ கலங்கினர்‌. அநீதி செய்‌ 
தவர்களை அறம்‌ மின்று கொல்லும்‌ என்பதை இந்நிகழ்ச்சி 
யால்‌ இளங்கோ புலப்படுத்தக்‌ கா ணுகிறோம்‌.. 

மெய்யிற்‌ பொழுயும்‌ விரித்த கருங்குழலும்‌ 

கையிற்‌ தனிச்சிலம்பும்‌ கண்ணீரும்‌--வைகைக்கோன்‌ 

கண்டளவே தோற்றான்‌ ௮க்காரிகைதன்‌ சொற்செவியில்‌ 

உண்டளவே தோற்றான்‌ உயிர்‌. 


A 















































138 : .. சிலப்பதிகாரக்‌ காட்சிகளா 
புலந்துகொள்ளும்படியாக, அதனிடத்துச்‌ சிறு பிழையும்‌, 
நான்‌ கண்ட தில்லை. 


பிறகு நீ கண்ட பிழைதான்‌ என்ன? கொண்ட 
வருத்தம்தான்‌ யாது? என்றாள்‌ தோழி. அதற்குத்‌ தலைவி 
கூறுகிறாள்‌ : 


போதாடி வந்த புதுப்புனல்‌ மற்றையார்‌ 
மீதாடின்‌ நோம்தோழி நெஞ்சன்‌ றே 


“ஆனால்‌ அவ்வாறு மலரோடு கலந்து வந்த புதுப்புனலிலே, 
மற்றைய மகளிர்‌ மூழ்கி எழுந்தால்‌ மனம்‌ என்னவோ 
வருந்துகிறது தோழி என்கிறாள்‌. தலைவனிடம்‌ தனக்‌ 
குள்ள அன்புடமையை இதனினும்‌ சிறக்க இனி எவ்வாறு 
கூற முடியும்‌? மலையும்‌, அருவியும்‌ அதில்‌ மூழ்கு எழத்‌ 
தக்க முழு உரிமையும்‌ தனக்கன்றிப்‌ பிறர்க்கல்லை என்ற 
அவள்‌ எண்ணத்திற்கு மாறாகப்‌ பிறமகளிர்‌ அதில்‌ நீரா 
டினால்‌, அவள்‌ மனம்‌ வருந்துகிறதாம்‌! இதைக்‌ காது 
குளிரக கேட்கிறான்‌ தலைவன்‌. அவன்‌ நாட்டு அருவியி 
னிடத்து இத்தனை அன்பானால்‌, அவனிடத்து அவள்‌ 
கொண்ட காதலை நாம்‌ அளவிட்டுக்‌ கூற முடியுமா? 


தலைவியை மணம்‌ முடிப்பதிலே, தலைவனுக்குக்‌ 
காலம்‌ நீண்டுகொண்டே போகிறது. தலைவனை நினைத்து 
நினைத்துத்‌ தலைவி துரும்பாய்‌ மெலிந்துபோகிறாள்‌. மலை 
நாடனை நினைத்து மகள்‌ மெலிவதை அறியமாட்டாத 
அன்னை “தெய்வம்‌ தீண்டியதோ, இவினை புகுந்ததோ?” 
என உண்மை யறியா து, பூசாரியை அழைத்து நோய்‌ நீக்க 
முயலுகன்றாள்‌. இதை யறிந்த தலைவி தோழியை 
நோக்கி: “தோழி! இது சிரிப்பிற்கு இடமாகவிட்டது. 
மலைநாடனால்‌ வந்த காதல்‌ நோயைத்‌ தீர்க்கப்‌ பூசாரியாகய 


















































வேந்தர்‌ முன்‌ நிகழ்ந்த ஆடல்‌ 153 


கடலையும்‌, தெற்கே கூர்ச்சரத்தையும்‌, வடக்கே கோவா 
வையும்‌ எல்லையாகக்கொண்ட நாட்டினர்‌. இவர்கள்‌ 
பாடியும்‌ ஆடியும்‌ வந்தது சேரர்களுக்குக்‌ களிப்பை Bug 
இயது. காரணம்‌ மகளிர்களைப்‌ போலவே, ஆடவரும்‌ 
ஆடல்‌ வல்லவராய்‌ அணி அணியாய்க கலந்தும்‌- Gis gD 
பாடல கருத்துக்கு ஏற்பத்‌ தனித்தும்‌-ஆடல்‌ புரிகதமையே 
ஆகும்‌. ஆடல்‌ மகளீர்க்கு அவசியமான கட்டுட லும்‌ கண்‌ 
ணழகும்‌ பொருந்தி இருப்பதை அடை மொழிகள்‌ தெளி 
வாய்க்‌ காட்டுகின்றன. 


ஆடவரும்‌ மகளிருமாய்க கலந்து ஆடல்‌ நிகழ்த்‌ இயவர்‌ 
கள்‌, தலைவியும்‌ தோழியுமாய்ப்‌ பேசவேண்டிய சந்தர்ப்பம்‌ 
வந்ததும்‌, ஆடவரெல்லோரும்‌ பிரிந்துபோக, மகளிரெல்‌ 
லாம்‌ தலைவியும்‌ தோழியுமாய்த்‌ தனித்தனியே கூடி நகர்க்‌ 
தனர்‌. அப்போது தோழியை நோக்கிய தலைவி, “கார்‌ 
காலம்‌ வந்தது. அதைக்‌ குயில்‌ கூவிக்‌ காட்டுகிறது. 
அரும்பு இதழ்‌ மலர்ந்து காணுகிறது. காதலர்‌ கடிதே வரு 
வதாய்க கூறிய காலமும்‌ வந்தது. அவரோ வாரார்‌ 
அதுவோ வந்துவிட்டது? என்று சொல்லி வருந்துகிறாள்‌. 
இத்தகைய இளவேனிற்குரிய பாடலை இணிமையாய்ப்‌ 
பாடி ஆடினர்‌. “போர்‌ முகம்‌ நோக்கி அணி அணியாய்த்‌ 
இரண்டு செல்லும்‌ யானைகளை ப்போல—கருமுகில்கள்வான 
வீ தியில்‌ சென்று கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில்‌இடி 
இடித்து உறுமி “சோ” எனமழையும்‌ வந்தது. காதலர்‌ 
தேரும்‌ வந்தது. ஆதலால்‌, நீ ஒப்பனை செய்துகொள்‌” 
என்று தோழிமார்‌ இனனிசைபாடி அதற்கேற்ப அபிநயம்‌ 
செய்து நகர்ந்தனர்‌. 

இத்தகைய கார்காலக குரவைப்‌ பாடல்களைப்‌ பாடி 
யும்‌ ஆடியும்‌ உளமகிழ்வித்த மகளிர்ககும்‌, மற்றவர்களுக்‌ 

10 


156 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 





35505 வடவர்‌ அறியவில்லை. அதன்‌ விளைவைக்‌ 
காட்டி, வரத்தக்க பயனை அறநுபவிக்குமாஹறு சேரவேந்த 
ரின்‌ சொற்கள்‌ எடுத்துக காட்டுகின்றன. “இப்படை 
எமனையும்‌ உடனமைத்து வருகிறது' என்ற சொற்களிலே 
தான்‌ எவ்வளவு அழுத்தமாய்‌--வெற்றியிலே ஓயமற 
விழுந்த நம்பிக்கை--வெளிப்பட்டு நிற்கிறது. இகழ்ந்த 
வடவர்‌ இருவரை அடக்க வரும்‌ படைகளுக்கு, ஓடமனுப்ப 
வடவருக்கே ஆணையிடப்படுவதும்‌, அதை முடிமேல்‌ 
ஏற்று அவர்கள்‌ நடப்பதும்‌ சேரனின்‌ பேராற்றலுக்குப்‌: 
பெரியதொரு எடுத்துக்காட்டாய்‌ நிற்கக்‌ காணுகிறோம்‌. 

பாண்டிய மன்னன்‌ தனநாட்டின்‌ அரிய 
பொருளாகிய முத்தையும்‌ — சந்தனத்தையும்‌ தன்‌ 
நெஞ்சிலே பிறந்த அன்பிற்கு அடையாளமாகச்‌ சட்டை 
அணிந்த தூதுவர்‌ ஆயிரவர்‌ மூலம்‌ அனுப்பியிரு௩ 
தான்‌. சஞ்சயன்‌ வருகையா லும்‌, பாண்டியன்‌ 
அனுப்பிய பரிசாலும்‌, சேரனுக்குகு தமிழ்‌ நாட்டிலும்‌ 
வடநாட்டி லும்‌ இருந்துவரும்‌ உயர்வை இளங்கோ நமக்குக்‌ 
காட்டுகிறார்‌. சேரன்‌ தன்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரிவிக்கிறான்‌ 
கடிதத்தின்‌ மூலம்‌. கடிதமெழுதுவோர்‌ கண்ணெழுத்‌ 
தாளர என்று குறிககப்படுக்‌ றனர்‌. அரசனுடைய 
அடையாள முத்திரையிட்டுக கொடுத்த கடிதத்தைப்‌ 
பாண்டியர்‌ பெற்றுக்கொண்டனர்‌. தற்கால அரசர்‌, 
அமைச்சரிடம்‌, காரியதரிசிகளும்‌, அடையாள இலச்சினை 
களும்‌ இருப்பதுபோல--சேரர்‌ அட்சியில்‌ இருந்தமையை 
உணருகிறோம்‌. | 

நீலகிரியிலிருந்து வடகாடு நோக்கிக்‌ கடலெனப்‌ 
படைகள்‌ புறப்பட்டன. அக கடலிடை எழுந்துவரும்‌ 
அலையெனக கொடிகள்‌ அசைந்து அடின. 


* 








162 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


கூடாது பிரிந்த குலக்கொடி தன்னுடன்‌ 
மாட மூதூர்‌ மதுரை புக்காங்‌(கு) 
இலைத்தார்‌ வேந்தன்‌ எழில்வான்‌ எய்தக்‌ 
கொலைக்‌ களப்பட்ட கோவலன்‌ மனைவி 
குடவர்‌ கோவே நின்னாடு புகுந்து 
வடதிசை மன்னர்‌ மணிமுடி ஏறினள்‌ 


புகார்‌ நகரின்‌ கடல்‌ விளையாட்டிலே, மாதவீ- கோவலன்‌ 
கலந்து கூடியதும்‌, அங்கே கானல்வரி பாடியதும்‌, பின்னே — 
ஊடியதும்‌, ஒன்றுபட்ட உள்ளங்கள்‌ அதனால்‌ இரண்டு 
பட்டதும்‌, கொண்ட கண்ணகியைக்‌ கோவலன்‌ கண்ட 
தும்‌, கண்ணகியுடன்‌ சிலம்பு விற்கக்‌ கோவலன்‌ மதுரை 
வந்ததும்‌ ஆகிய இவையெல்லாம்‌ முதல்‌ நான்கு வரிகளில்‌ 
அடங்கி விடுகின்றன. ஆம்‌. புகார்க்‌ காண்டம்‌ முடிந்து 
விடுகிறது. கோவலன்‌ கொலைப்பட்டதும்‌, பாண்டியன்‌ 
உயிர்‌ விட்டதும்‌ பின்‌ இரண்டு வரிகளில்‌ கூறப்படு 
கின்றன. எனவே மதுரைக காண்டமும்‌ முடிந்து விடு 
கிறது. கண்ணகு, பின்னர்‌ வஞ்சி புகுந்ததும்‌ வடவரசர்‌ 
முடி ஏறியதும்‌ என்ற அளவில்‌ வஞ்சிக்காண்டம்‌ முற்றுப்‌ 
பெறுகிறது. இவ்வாறு மாடலன்‌ கண்ணடி கதையை 
அறியாத சேர வேந்தர்க்கு--அவர்‌ திரு முன்பு சுருக்க: | 
மாய்ச்‌ சொல்லி அரங்கேற்றி விடுகிறான்‌. 


இனி இக்கதையிடையிலே வரும்‌ ஏனைய நாடக. 
மாந்தர்‌ முடிவுகளையும்‌ மாடலன்‌ மூலமாகவே இங்கு, 
இளங்கோ நமக்குக்‌ காட்டுகிற. கொடர்ந்து பேசும்‌: 
மாடலன்‌ பொ தியம்‌ கணடு-குமரிக்கடலாடி மதுரை 
திரும்பியதையும்‌, அங்கே கணணகிக்கு அடைக்கலம்‌ 
SNC EE மாதரி மதுரைத்‌ இியிலே விழுந்து மடிந்த தும்‌, 4 
உண்ணா கோன்பிருந்து கவுந்தியடிகள்‌ உயிர்விட்டதும்‌. 


— 


— அவ 


கங்கை நோக்கிப்‌ பொங்கிய தமிழ்ப்படை 163 





ஆகிய மதுரை நிகழ்ச்சிகளைக்‌ கூறுகிறான்‌. அதன்பின்‌, 
தான்‌ காவிரிப்பூம்பட்டிலம்‌ அடைந்தபோது, அங்கே 
கோவலன்‌ தந்தைமாசாத்துவான்‌ கொடுந்துயர்‌ அடைந்து 
— ஈட்டிய செல்வத்தை, ஏழை எளியவர்களுக்கு வழங்கித்‌. 
தான்‌ துறவு பூண்டதும்‌, கோவலன்‌ தாய்‌ மகனை இழந்த 
வருத்தத்தால்‌ மடிந்ததும்‌, கண்ணகியின்‌ தந்‌ைத சமணத்‌ 
துறவியானதும்‌ “இத்தனை துன்பத்திலும்‌ இனி நான்‌ 
வாழேன்‌' எனக்‌ கண்ணகியின்‌ தாய்‌ உயிர்விட்டதுமாகிய- 
பின்‌ நிகழ்ந்தனவற்றையும்‌ எடுத்துப்‌ பேசுகிறான்‌. சிலப்‌ 
பதிகாரத்தில்‌ வரும்‌ இத்தனை நாடகமாந்தர்களையும்‌ 
அவர்கள்‌ அடைந்த முடிவையும்‌ கூறிய பிறகு, மாதவி 
யாதாயினாள்‌ எனற வீனாவும்‌, பரபரப்பும்‌ எழுவது. 
இயல்பேயாகும்‌. இத்தனை பெயரோடு — ஆளோடு 
ஆளாய்ச்‌ சொல்லிவிடக்‌ கூடிய பாத்திரமா மாதவி? கண்‌ 
aos விட்டுக்‌ கோவலன்‌ பிரியவும்‌, பின்பு கண்ணகி 
யைக்‌ கண்டு கோவலன்‌ கூடவும்‌ மாதவியே காரணமாகி 
றாள்‌. கண்ணகியின்‌ வீர வாழ்விலே--எழுந்த நிகழ்ச்சி 
களிலே--படிந்த நம்‌ நினைவிலிருந்து மெல்ல நழுவி விட்ட 
மாதவியைப்‌ பற்றி மீண்டும்‌ மாடலன்‌ பேசுவதை ஆவ 
லோடு கேட்டறியத்‌ துடிப்பது இயல்புதான்‌. 


மாதவி எத்தகைய நிலையிலிருக்கிறாள்‌? கண்ணினும்‌ 
அரிய காதலன்‌ கொலைப்பட்டான்‌. கணவன்‌ கள்வனலல 
என உலகறியச்‌ செய்த கண்ணகி வாழ்வின்பமறியாது 
மறைக்துபோகிறுள்‌. கோவலனது தந்தையும்‌ தாயும்‌, அவ 
வாறே கண்ணகியின்‌ தந்தையும்‌ தாயும்‌ துறவிலும்‌ பிரி 


்‌ விலும்‌ முடிந்தனர்‌. கண்ணகி கோவலனோடு சிலகாள்‌ பழ 


திய கவுந்தியும்‌, மாதரியும்‌ உயிர்விட்டனர்‌. இத்தகைய 
சோக மயமான சூழ்‌ நிலையில்‌ இதற்கெல்லாம்‌ காரணமான 
மாதவி இனி யாது செய்வது? சிலப்பதிகாரத்தை மூடி 


164 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


விட்டு ஒருகணம்‌ நாம்‌ சிந்தித்தோமானால்‌--மாதவி இறப்‌ 
பதைத்‌ தவிர இருப்பதில்‌ நியாயமில்லை என எண்ணத்‌ 
தோன்றும்‌. ஊராரின்‌ பழிச்சொல்லுக்கு இனியும்‌ இட 
மில்லாமல்‌ மாதவி இறந்துவிட வேண்டும்‌ என்ற முடிவே 
தோன்றும்‌. அவள்‌ முடிவை இதோ மாடலன்‌ சொல்லு 
கிறான்‌. 

மணிமே கலையை வான்துயர்‌ உறுக்கும்‌ 

கணிகையர்‌ கோலங்‌ காணா தொழிகெனக்‌ 

கோதைத்‌ தாமம்‌ குழலொடு களைந்து 

போதித்‌ தானம்‌ புரிந்தறங்‌ கொள்ளவும்‌ 


“மிகவும்‌ துன்பத்தைத்‌ தரத்தக்க, கணிகையர்‌ வாழ்விலே, 
மணிமேகலையைப்‌ புகவிடமாட்டேன்‌; கணிகையர்‌ கோலத்‌ 
திற்குரிய அணிமணிகளையும்‌ கோதையையும்‌ கூந்தலையும்‌ 
C5955) poy பூண்பேன்‌; புத்தர்‌ பெருமான்‌ காட்டிய 
புனித நெறியிலே நிற்பேன்‌” என்று மாதவி கூறிய சொற்‌ 
களால்‌ மாடலன்‌ முடிக்கிறான்‌. நாமே மாதவி வாழ்வின்‌ 
முடிவை மேற்குறித்தவாறு சிந்தித்தோமானால்‌— அவள்‌ 
இதுபற்றி ஆராயாமலா, இந்த முடிவுக்கு வருவாள்‌! அவ 
சரப்படாமல்‌ ஆழ்ந்து சிந்தித்தோமானால்‌ மாதவிகொண்ட 
முடிவே சரியானது என்று சொல்லவே தோன்றும்‌, 
மாதவி இறந்து சாதிப்பதைவிட இருந்து சாதிக்க 
வேண்டியன பல உள்ளன. தான்‌ இறந்து விட்‌ 
டால்‌, மணிமேகலை சித்திராபதியால்‌ தூண்டப்பட்டு 
நாடகக்‌ கணிகையாக்கப்பட்டு விடுவாள்‌. 5505 கொலைப்‌ 
பட்டான்‌. தாய்‌ உயிர்‌ விட்டாள்‌. இந்நிலையில்‌ மகள்மணி 
மேகலை கணிகையானாள்‌ என்று உலகம்‌ பழிக்கும்‌. இறந்‌ 
தும்‌ பழிதுடைக்க முடியாமல-மாறாக-மேலும்‌ பழிச்‌ | 
சொல்வளரவே--வழிபிறந்து விடுகிறது. மணிமேகலை 
தவறான வழியிலே போகாமலும்‌--போவாரை--அவள்‌ 

















170 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌: 





காண, நிலாமுற்றம்‌ நோக்கி வந்தாள்‌. ஒருபால்‌, மங்கல 
மங்கையர்‌. பல்லாண்டு பாடித்‌ திருவீளக்கேற்றி, அணி 
யாய்‌ நின்றனர்‌. இன்னிசை யாழும்‌ இணையிசை முழவும்‌, 
பண்கனி யாடலும்‌ ஒன்று கலந்து கூட்டிசை முழகீ ன. 
பூவேந்தினர்‌ சிலர்‌, புகை ஏந்தினர்‌ சிலர்‌. ஆடை ஏநீதினர்‌ 
சிலர்‌. அங்கிருந்து வந்த அரசியடன்‌ செங்குட்டுவன்‌ அணி 
அரங்கம்‌ ஏறினான்‌. ஏறி அமர்ந்த அதே சமயத்தில்‌ “கலீர்‌ 
கலீர்‌” எனச்‌ சதங்கை ஓலி எழுந்தது. பாலாவிபோன்‌ ற: 
மெல்லிய நுண்‌ திரை £ றிது சிறிதாய்‌ அகன்று “உமையவள்‌ 
ஒரு திறனாக வோங்கிய, இமை யவன்‌ ஆடிய கொட்டிச்‌ 
சேதம்‌'-—என்னும்‌ சிவபார்வதி நடனம்‌ ஆரம்பமாகிவீட்‌ 
டது. ஆடல முடிவிலே அரசனை வாழ்த்தி முடித்தனர்‌. 
இவ்வாடல்‌ நிகழ்த்திய பரையூர்க்‌ கூத்தச்‌ சாக்கையனுககு : 
அரசன்‌ தன்‌ மகிழ்ச்சியைக்‌ தெரிவித்தான்‌. 

கனக விஜயரைச்‌ சோழ பாண்டியர்ககுக்‌ காட்டி 
வரச்‌ சென்ற நீலன்‌ முதலியோரும்‌, மாடலமறையோனும்‌: 
வாயில்‌ வந்து காண நிற்பதாய்‌ அரசனுக்கு அறிவித்து: 
உள்ளே புகுந்தனர்‌. அரசனை வணங்கி நீலன்‌ கூறினான்‌ :-- 
வேந்தே, சோழனது பூம்புகார்‌ நகரத்தை அடைந்தோம்‌. 
போரிலே தோற்றோடிய கனக விஜயரோடு சென்று அவ 
னடி வணங்கினோம்‌. எங்களைக்‌ கண்ட நிலையிலே சோழன்‌ 
“பெரும்போர்‌ முனையிலே, தம்‌ ஆண்மையை விட்டு, சொல்‌: 
லக கூடாத தவவேடம்‌ புனைந்து, உயிர்‌ பிழைத்து ஓடிய, 
இககனக விஜயரைப்‌ பிடித்துக்‌ கொண்டுவ ஈதல்‌ வெற்றியூ 
மல்ல. வீரமுமல்ல' என்று கூறினான்‌. பின்னர்‌ ஈாங்கள்‌ 
விடைபெற்று, மதுரை மூதூர்‌ வந்தடைந்தோம்‌. பாண்‌ 
டியனேக கண்டோம்‌. அவனோ “போர்க்களத்தை நும்‌: 
அரசனுடையதாகவிட்டு, தவவேடங்கொண்டு ஓடிய 
இவர்கள்‌ மீது கொதினைம்‌ கொண்ட சேரனது வெற்றி 
புதுமையாயிருக்கிறது்‌ என்று கூறியதாக உரைத்தான்‌. 


வஞ்சி புகுந்தனர்‌ 171 


கேட்ட செங்குட்டுவனது கண்கள்‌ தணல்போல்‌ 
மாறின. வெகுண்டு நகைத்தான்‌. அதன்‌ விளைவுயாதா 
குமோ என எல்லோரும்‌ அஞ்சிய சமயத்திலே, மாடலன்‌ 
எழுந்தான்‌. சேரனது வெற்றிப்‌ புயலிலே பகைவரது வீர 
மெல்லாம்‌ பஞ்சுபோல்‌ சுழன்ற பல சம்பவங்களை, அவன்‌ 
சினம்‌ தணியமளவு இதமாய்‌ எடுத்துக கூறினான்‌. “போர்‌ 
போர்‌” என்று நாளெல்லாம்‌ போய்விட்டதை சிந்திக்குமாறு 
அண்டினான்‌. இந்நிலையில்‌ இனிச்‌ செய்யத்‌ தக்கன எவை 
என எண்ணவைத்தான்‌. எஞ்சிய வாழ்நாள்‌ இனிமை 
யாய்‌, அறம்பல அமைந்த இயல்பினதாய்ச செல்ல வேண்‌ 
டும்‌ எனவும்‌, அழியும்‌ இவ்வுடல்‌ கொண்டு அழியாததைத்‌ 
தேடவேண்டும்‌ என்று பலவாறு நயமாய்‌ எடுத்துக கூறி 
னான்‌. இதைக்‌ கேட்கக்‌ கேட்கக்‌ கொதி சினம்‌ ப்ட்‌ 
சிறிதாய்‌ ஆறி அடங்கியது. 


ஆரிய மன்னரைச்‌ சிறைவிடுத்துக்‌ தம்‌ நாடு செல்லக்‌ 
கட்டளை இட்டான்‌. சிறைக்‌ கோட்டங்களைத்‌ தூய்மை 
- யாக்கினான்‌. கைதிகளை விடுத்தும்‌, வரி மிகுந்த நாட்டி 
னர்க்கு வரிவிலக்கியும்‌ ஆயக்கணக்கருக்கு ஆணையிட்டான்‌. 
அரசர்‌ செங்கோல்‌ வழுவாது நின்றால்‌ மகளிர்‌ கற்பு 
மாண்புடையதாகும்‌ என்ற முன்னோர்‌ எண்ணிய எண்‌ 
ணத்தை நன்குணர்ந்தான்‌. செங்கோல்‌ மன்னர்க்குதி 
தன்னையொரு எடுத்துக்‌ காட்டாகவும்‌, கற்புடை மகளிர்க 
குக்‌ கண்ணகியாரை மேதக்க சான்றாகவும்‌, உலகம்‌ உள்ள 
ளவும்‌ நினைவு கொள்ளத்‌ தக்கவாறு, கண்ணகியார்க்குச்‌ 
சிலை அமைத்துக்‌ கோயில்‌ எழுப்ப ஆணையிட்டான்‌. முன்‌ 
~ோர்வகுத்த சிற்ப விதிப்படி பத்‌ தினிக்குக்‌ கோயில்‌ எழுந்‌ 
தது. கைதேர்ந்த சிற்பிகள்‌ கண்ணகியின்‌ சிலையை நயமாய்‌ 
உருவாக்கினர்‌. அறவோர்‌, காலம்‌ கணிப்போர்‌, MAIS 
தம்‌ கூறுவோர்‌, கம்மியர்‌ ஆகியவருடன்‌ சென்று அணி 
பூட்டியும்‌ மலர்‌ குட்டியும்‌ விழா எடுத்தான்‌. 


23. வாழ்த்துக்கள்‌ 


புகார்‌ நகரில்‌ வாழ்ந்த நாளில்‌ கண்ணினும்‌ இனிய 
ளாய்க்‌ கண்ணகிக்கு வாய்த்த தோழி தேவந்தி. மதக 
கோட்பாடுகளில்‌ கண்ணகிக்கு இவள்‌ மாறுபட்டவள்‌. 
எனினும்‌ மனத்தால்‌ ஒன்றுபட்டவள்‌. இவள்‌ கண்ணகி: 
யின்‌ முடிவு கேட்டாள்‌. கண்ணீர்வார வாய்விட்டு அழு. 
தாள்‌. முன்பொருநாள்‌ கண்ணகி தீய கனவொன்று. 
கண்டு என்னிடம்‌ சொன்னாளே! ஜயோ! அதை நினைக்க 
வும்‌ என்‌ நெஞ்சு அஞ்சிக்‌ குமுறுகிறதே! கண்ட கனவு 
கண்ணகிக்குப்‌ பலிக்குமென நான்‌ நினைக்கவில்லை. அது. 
என்‌ பேதமையைக்‌ காட்டுகிறது. பத்தினி கண்ட கனவு 
பலித்துவிட்ட து. கணவனைத்‌ தன்னிடமிருந்து பிரித்து: 
நாளெல்லாம்‌ கண்ணீர்‌ பெருக வைத்த மாதவியின்‌ செய. 
லெதிலும்‌ கண்ணகி சினம்‌ கொண்டதில்லை. எத்தகைய, 
மேலான உள்ளம்‌. அதை ஒரு கணம்‌ நினைத்துப்‌ பார்த்‌ 
தால்‌ கண்ணகிக்கு இணை கண்ணகியேதான்‌ என்று 
சொல்ல நேரும்‌. கணப்பொழுதில்‌ நிகழ்ந்த மனமாற்றம்‌ 
கணவனை மாதவியிடமிருந்து கண்ணகியிடம்‌ கொண்டு . 
வந்து சேர்த்தது. அப்பொழுதும்‌ மாதவியைப்‌ பற்றி > 
யொருபழிச்‌ சொல்லும்‌ சொல்லவில்லை. இன்பத்தையும்‌, 


வாழ்த்துக்கள்‌ 1 73. 





இணைசொல்ல முடியாத துன்பத்தையும்‌ கண்ணகி சமமாக 
கோக்கினாள்‌. கணவன்‌ மதுரை செல்ல “எழுக” என்றதும்‌ 
கடுங்கானில்‌ அவன்‌ கைபிடித்து நடந்தகன்றாள்‌. பெற்று 
தாய்‌ தந்தையினும்‌ உற்ற பெருந்‌ தெய்வமாய்‌, கண்ணகி 
கொண்டதெல்லாம்‌ தன்‌ கணவனொருவனைத்‌ தான்‌. இல்லை 
யானால்‌ புகாரைவிட்டுப்‌ புறப்பட்ட சமயத்தில்‌, இனிய 
தந்தையிடம்‌-ஈன்றெடுத்த தன்‌ அன்னையிடம்‌ இணைபிரி 
யாத என்னிடம்‌, சொல்லிப்‌ போகலாமல்லா? தாமரைமேல்‌ 
உள்ள நீர்த்துளிபோல, பற்றற்றுப்‌ பழகினாள்‌ கண்ணகி. 


“மதுரையில்‌ கோவலனுக்குக்‌ கொடுமை விளைவித்த 
பாண்டியன்‌ உயிர்விட்டான்‌. புகாரில்‌ மாசாத்துவானும்‌ 
மாநாய்கனும்‌, ஈட்டிய செல்வத்தை இரவலர்க்கு வழங்கிக்‌ 
கோவலன்‌ பிரிவால்‌ துறவு பூண்டனர்‌. கண்ணகியின்‌ 
அன்னையும்‌, மாமியும்‌ உயிர்விட்டு உடல்‌ மறைந்தனர்‌. 
போதியின்‌ ழ்‌ அமர்ந்த மாதவன்‌ முன்னே, மாதவி துறவு 
பூண்டாள்‌. மணிமேகலையையும்‌ துறவு பூணச்‌ செய்தாள்‌ 
நானும்‌ என்‌ கண்ணகியைக்‌ கண்டடைவேன்‌” என்று 
கூறியவளாய்‌, காவற்பெண்டு, அடித்தோ ழி, இவர்களுடன்‌ 
மதுரையை நோக்கிப்‌ புறப்பட்டாள்‌. ஆயர்பாடி. வந்து 
சேர்ந்தாள்‌. ஐயை என்பாளைக்‌ கண்டாள்‌. “அடைக்கல 
மாகக்‌ கவுந்தி தந்த கண்ணகியைக்காவாத பாவியானேன்‌' 
என்று சொல்லி மாதரி மடிந்த செய்தியை ஐயை சொல்ல 
அறிந்து, வைகைக்கரை வழியே கண்ணகி சென்றதையும்‌ 
தெரிந்து கொண்டாள்‌. ஐயையும்‌ தேவந்தியைப்‌ பின 
தொடர்ந்தாள்‌. இனி ஆயர்பாடியில்‌ அவளுக்கு எனன 
வேலை? இங்கே ஒன்றை நாம்‌ அறிய வேண்டும்‌. ஐயை. 
ஆயர்பாடியில்‌ கண்ணகி தங்கிய, சிலநாளில்‌ அவளுக்குத்‌. 
தோழியாய்ப்‌ பழகியவள்‌. சிலநாள்‌ பழகிய அனபே, ஐயை 
என்பாளை வைகை வழியே சென்று கண்ணகியைக்‌ காணத்‌. 
தூண்டியது என்றால்‌, பல நாள்‌ பழகிய தேவந்தி அவளை 
நாடிச்‌ செல்வதில்‌ வியப்பில்லை. 


174 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ . 


தேவந்தி முதலிய எல்லோரும்‌ மலைகாட்டிலுன்ள 
திருச்செங்குன்றெனும்‌ மலையின்‌ உ௫ ௭8௮ or அக 
கண்ணக்‌ கோட்டத்தை அடைந்தனர்‌. கணக 
விழாவெடுக்கும்‌ செங்குட்டுவனுக்குத்‌ தேவந்தி தன்னை 
அறிமுகப்படுத்திக்‌ கொள்ளுகிறாள்‌. இதைக்‌ Game 
கொண்டிருந்த செங்குட்டுவனின்‌ கண்ணெதிரே, மின்ன 
லென ஒரு உருவெளித்‌ தோற்றம்‌ தோன்றி மறைந்தது. 


! இஃதென்னே! இஃதென்னே 
ee a கட. கொல்‌! 
பொன்னஞ்‌ சிலம்பில்‌ புனேமே கலைவகாக்கை 
நல்வயிரப்‌ பொற்றோட்டு நாவலம்‌ பொன்னிழைசேர்‌ 
மின்னுக்‌ கொடியொன்று மீவீசும்பில்‌ தோன்‌ றுமால்‌ 


“எனன வியப்பு! பொன்னாலாகிய சிலம்பணிந் து, புனையப்‌ 
பட்ட மேகலை பூண்டு - வளையலணிந்த கையோடு-வயிர 
பரிழைத்த கோளணி பொருந்தி-பொற்‌ கொடியொன்று 
வானத்தின்‌ மீது Gsror m2 Gz’ என்று சேரன்‌ வியப்‌ 
படைகிறான்‌. அதே சமயத்தில்‌ *கென்னவன்‌ த Soar’ 
என்றும்‌ தான்‌ அவன்‌ மகளென்றும்‌, 
குன்றில்‌ விளையாட்டு யானகலேன்‌ 
எல்லீரும்‌ வம்மெல்லாம்‌' என்‌ 
களும்‌ சேரனின்‌ செவியகம்‌ 
வஞ்சி நகர மகளிரெல்ல 
யினர்‌. கூடிககைகோர்த்‌ 


“வெள்வேலான்‌ 
» என்னோடும்‌ தோழியீர்‌ 
D கண்ணகியின்‌ வார்த்தை 
புகுந்தன. உடனிருந்து கேட்ட 
TLD கண்ணகியின்‌ தோமியரா 
துக்‌ ES ITA 5 GET. 

செங்கோல்‌ வளைய உயிர்வா 
எங்கோ மூறைநா இயம்ப 
பைந்தொடிப்‌ பரவையை 
பாண்டியன்‌ தன்மகனைப்‌ 


மார்‌ பாண்டியரென்‌ (று) 
இம்‌ நாடடைந்த 

ப்‌ பாடுதும்‌ வம்மெல்லாம்‌ 
பாடுதும்‌ வம்மெல்லாம்‌ 


5 சியர்‌ பாடினர்‌. 
ஆடினா. பாட்டிசைச்து 


கைகொட்டி . 
LJ பாவையரை 


அழைத்தனர்‌. 


வாழ்த்துக்கள்‌ I 


அணி அ௮ணியாய்க குதூகலித்துக்கூடிய மயிலின மாதரை 
நோக்கி — செழியனைச்‌ சிலம்பால்வென்று, கூடலைத்தன்‌ 
கொங்கையால அழித்த பத்தினியைப்‌ புகழ்ந்து பாடுவோம்‌. 
தென்னவன்‌ தன மகளைப்‌ பாடுவோம்‌. செங்கோல்‌ வளைய 
உயிர்வாழாப்‌ பாண்டியரெனச்‌ சேரரால்‌ சிறப்பிக்கப்பட்டு: 
வஞ்சிநாடடைநீத பாவையைப்‌ பாடுவோம்‌ என்றனர்‌. 

கண்ணகியின்‌ கொதி சினத்திலே, எழுந்த தியிலே,,. 
மதுரையின்‌ தீயசகதியனைத்தும்‌ சாம்பலாகி விடுகின்‌ றன. 
புடம்‌ போட்ட பொன்னைப்போல்‌ மதுரை நகரம்‌ சுடர்‌ 
விட்டு இப்பொழுது விளங்குகிறது. அவ்வாறே செழியனை 
மன்னர்குல மாணிக்கமாய்‌ என்றென்றும்‌ நிலவச்‌ செய்தது 
கண்ணகி கற்பு எனப்‌ பெண்டிர்‌ குலம்‌ பேசுமாறு: 
அமைந்து விட்டது. வஞ்சி மகளிர்‌ வைகை நாடனைப்‌ பல- 
வாறு வாழ்த்தினர்‌. அவன மரபு வழிவழிச்‌ சிறக்க ஏத்‌. 
. தினர்‌. இமயம்‌ பெற்ற கண்ணகியின்‌ புகழ்ச்‌ சிலையைத்‌ 
தங்கள்‌ வஞ்சி நாடாளும்‌ சேர வேந்தர்‌ நிலவரசர்‌ முடி 
மீது சுமத்திய சிறப்பைப்‌ பலவாறு பாராட்டினர்‌. 

மகளிர்‌ விளையாட்டில்‌ அம்மானையென்பதொன்‌ 
றுண்டு. இருவர்‌ விளையாடும்‌ பொழுது ஒரு. பொருள்‌: 
பற்றி ஒருவர்‌ வினாவுவதும்‌, மற்றொருவர்‌ அதற்கு விடை 
கூறுவதும்‌ மரபாகும்‌. வினாவையடுத்து அம்மானை என்ற. 
சொல்லும்‌, அவ்வாறே விடையையடுத்து அம்மானை 
வரத்தொடுப்பதும்‌ இயல்பு. ஆடிக்கொண்டே இங்ஙனம்‌ 
பாடுவர்‌. பாடுங்கால்‌ தாமும்‌ மகிழ்ந்து பிறரையும்‌ மகிழ்‌ 
வீப்பர்‌. காவிரி நாடனைப்‌ பற்றி வஞ்சி மகளிர்‌ இத்‌ 
தகைய அம்மானைப்‌ பாடல்களை இனிமையாய்ப்‌ பாடுகஇிருர்‌ 
கள்‌. அந்தப்‌ பாட்டில்‌ பாண்டியனார்‌ பழம்புகழும்‌ மின்ன 
லிட்டுப்‌ பின்னி வருகிறது. இங்கனம்‌ வஞ்சி நாடன்‌ 
வைகைநாடன்‌, காவிரி நாடன்‌ (சேர, சோழ, பாண்டியர்‌ )- 
மூவருமே ஏற்றத்தாழ்‌ வின்றி, வஞ்சிககர்‌ மகளிரால்‌. 


176 சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌ 


போ ழற்றப்படுகின்‌ றனர்‌. அம்மானையாடியும்‌, பந்தாடியும்‌, 
ஊஞ்சல்‌ ஆடியும்‌ பிரிந்த மகளிர்‌ எலலோரும்‌ ஒன்று கூடி 
வள்ளைப்பாட்டுப்பாடி வாழ்த்தி முடித்தனர்‌. சேர 
வேந்தன்‌ ஏராளமான நிலங்களை மானியமாகக கண்ணகி 
கோட்டத்திற்கு வழங்குகிறான்‌. 


இதன . .பின்னர்‌ - மணிமேகலையின்‌ வரலாற்றை 
வினாவிய சேர வேந்தர்க்குத்‌ தேவந்தி எடுத்துக்‌ கூறினாள்‌. 
பின்னர்‌ சேரனும்‌ மாடலனும்‌ ஏனையோரும்‌ அங்கிருந்து 
நகர்ந்தனர்‌. இளங்கோ அடிகளும்‌ அவர்களைப்‌ பின்‌ 
தொடர்ந்தார்‌. அப்பொழுது தேவந்தி ஆவேசமடைந்து, 
அடிகளை நோக்கினாள்‌. வஞ்சி நகரத்து மணி மண்டபத்‌ 
தில்‌, தந்தை சேரலாதன்‌ அரசு வீற்றிருக்க நீ செங்குட்டு 
வனுடன்‌ வீற்றிருந்தாய்‌. அப்பொழுது அரசனாதந்குரிய 
இயல்பனை த்தும்‌ உன்னிடமே இருப்பதாய்‌ நிமித்திகன்‌ 
கூறினான்‌. நீ சினந்து அவனை நோக்கி “எனக்கு முன்ன 
வன (அண்ணன்‌) இருக்கையில்‌ முறை பிறழ்ந்து 
கூறினாய்‌” என்று சொல்லி அவனை உறுத்து வெறுத்தாய்‌/ 
அண்ணன அரசாள, அன்றே நீ துறவு பூண்டாய்‌. 
குணவாயில்‌ கோட்டத்திலே துறவு பூண்டிருந்த துறவி 
கள்‌ முன்னிலையில்‌, அரசாளும்‌ சுமை அகற்றிவிட்டு அவர்‌ 
¿ST ஒருவனாகி விட்டாய்‌. அந்தமில்‌ இன்பத்தை 
ஆளும்‌ துறவரசாகிச சிறந்தாய்‌ என்று கூறினாள்‌. ்‌ 

சிந்தை செல்லாச்‌ சேணெடும்‌ தூரத்து 

அந்தமில்‌ இன்பத்‌ தரசாள்‌ வேந்தென்று 

என்‌ திறம்‌ உரைத்த இமையோர்‌ இளங்கொடி 


எனக்‌ கண்ணகியாரே தேவந்தி மீது ஆவேசம்‌ பூண்டு தம்‌ 
மெதிரே தம்மைப்‌ பற்றிப்‌ பேசியதாகக்‌ கூறுகிருர்‌ இளங்‌ 
கோவடிகள்‌. ஆகவே காவியக்‌ கதையொடு அதன்‌ கவிஞ 
னின்‌ வாழ்க்கையும்‌ கலந்த உயர்தனிச்‌ சிறப்பைச்‌ சிலப்பதி 
காரம்‌ பெற்று நிலவுகிறது. 


இனி உலகத்தவர்களுக்கு. அரிய பல நீதிமொழிகளை 
அடிகள்‌ கூறித்‌ தமது ஒப்புயர்வற்ற கா வியத்தை முடிக்‌ 
EEE 


கின்றார்‌. - தந்தா de 
14.269 ZEN EXTEN 
Pd ்‌ 4 tu a ரீ mn 1 e 
சப. « அ Tos nt . 1 


